Ⓒ 

GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


09 


RNMENT 


TRUTH 


PANEEL 


ம MPL 


ALONE 


No. 377 ] 


AMILNADU 


TRIUMPHS 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No.VI ( 2 ) / 66 ( d ) / 2022 . 


CHENNAI , TUESDAY , JULY 5 , 2022 
Aani 21 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part VI - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Heads of Departments , etc. 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 

மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 

மதுரை மாவட்டம் , அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , கோட்டைமேடு கிராம ஊராட்சித் தலைவர் 
பதவி நீக்கம் செய்தல் பற்றிய திருத்த அறிவிக்கை 

( ந.க. அ 4 உ.இ ( ஊ ) / 664 / 2020 ) 


2022 ஆம் ஆண்டு மே திங்கள் 31 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு எண் . 313 , பாகம் VI பிரிவு 2 ல் 
பக்கம் 1-2 , எண் No. VI ( 2 ) / 48 ( a ) / 2022 வெளியான அறிவிப்பிற்கு கீழ்கண்ட திருத்தம் வெளியிடப்படுகிறது . 


திருத்தம் 

மதுரை மாவட்டம் , அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தின் கோட்டைமேடு ஊராட்சியின் ஊராட்சி மன்றத்தலைவராக 
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 06.01.2020 தேதி முதல் திருமதி.ஏ.ஜி.சர்மிளாஜி , என்பவர் பதவி ஏற்பு செய்து பணியாற்றி 
வந்தார் . இவர் பணியாற்றிய குறுகிய காலத்தில் இவர் மீது அதே ஊராட்சியை சேர்ந்த திரு.கருப்பசாமி என்பவர் உட்பட பல்வேறு 
புகார் மனுக்கள் வரப்பெற்றது . புகார் மனுக்களை தொடர்ந்து கடந்த 17.04.2020 அன்று உதவி இயக்குநர் ( ஊராட்சிகள் ) 
அவர்களால் மேற்படி ஊராட்சியில் மேலோட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது . உதவி இயக்குநர் ( ஊராட்சிகள் ) ஆய்வுக் குறிப்பில் 
சுட்டிக்காட்டப்பட்ட முறைகேடுகளை உறுதி செய்வதற்காக ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் தொழில்நுட்ப ரீதியான 
இழப்புகளை கண்டறியும் பொருட்டு உதவி செயற்பொறியாளர் ( ஊரக வளர்ச்சி ) தலைமையில் 3 நபர்கள் கொண்ட ஆய்வுக்குழு 
ஒன்றை கடந்த 06.05.2021 அன்று மாவட்ட ஆட்சியரால் நியமனம் செய்து ஊராட்சி மன்றத்தலைவரால் செய்யப்பட்ட பராமரிப்பு 
பணிகளின் ஸ்தல ஆய்வு செய்யப்பட்டது . ஸ்தல ஆய்வு செய்யப்பட்டதில் உண்மை தன்மை குறித்து ஆதார ஆவணங்களுடன் 
தொழில்நுட்ப குழுவினரால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது . இதில் , ஊராட்சி மன்றத்தலைவரால் மேற்கொள்ளப்பட்டுள்ள 
செலவினங்கள் தொடர்பான பணிகளுக்கும் வேலை தளத்தில் உள்ள பொருட்களுக்கும் வேறுபாடு , வேலை தளங்கள் சரியாக 
காண்பிக்க இயலாதது , தெருவிளக்கு பராமரிப்பு மற்றும் அங்கன்வாடி மையம் பழுது பார்த்தது போன்ற பணிகளின் தேவையைவிட 
அதிகமாக செலவினம் செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு கடந்த 17.06.2021 அன்று தொழில்நுட்ப குழுவினரால் அறிக்கை 
சமர்ப்பிக்கப்பட்டது . 


இதனைத் தொடர்ந்து , கோட்டைமேடு ஊராட்சி மன்றத்தலைவர் மீது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 
உட்பிரிவு 1 - ன்படி நடைமுறைகளை பின்பற்றி குற்றச்சாட்டு அறிவிப்பு கடந்த 02.07.2021 அன்று பிறப்பிக்கப்பட்டது . பிறபிக்கப்பட்ட 
குற்றச்சாட்டுகளுக்கு ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி.ஏ.ஜி.சர்மிளாஜி என்பவர் 23.07.2021 - அன்று விளக்கம் அளித்துள்ளார் . 
இவர் மீது பிறப்பிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் அளித்துள்ள விளக்கம் திருப்திகரமாகவும் , ஏற்புடையதாகவும் இல்லை 

VI - 2 Ex . ( 377 ) -1 

[ 1 ] 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


என்பதால் கூடுதல் விளக்கம் கேட்டு ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி.ஏ.ஜி.சர்மிளாஜி என்பவரிடம் 22.11.2021 அன்று கடிதம் அனுப்பப்பட்டது . 
இதனைத் தொடர்ந்து கோட்டைமேடு ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி.ஏ.ஜி.சர்மிளாஜி என்பவர் தனது குற்றச்சாட்டுகள் மீதான தமது 
கூடுதல் விளக்கத்தினை 06.12.2021 அன்று சமர்ப்பித்தார்.மேலும் மற்றொரு கூடுதல் விளக்கத்தினை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் 25.01.2022 
சமர்ப்பித்துள்ளார் . 


இதனைத் தொடர்ந்து , கோட்டைமேடு ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி.ஏ.ஜி . சர்மிளாஜி என்பவர் குற்றச்சாட்டுகளின் மீதான தமது 
விளக்கம் மற்றும் கூடுதல் விளக்கத்தினை மாவட்ட ஆட்சியரிடம் நேரிடையாக தெரிவிக்க அழைப்பு விடுத்து கடந்த 28.03.2022 அன்று 
கடிதம் அனுப்பப்பட்டது . இதனடிப்படையில் கோட்டை மேடு ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி.ஏ.ஜி.சர்மிளாஜி என்பவர் கடந்த 01.04.2022 
அன்று மாவட்ட ஆட்சியரின் நேரடியான விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆஜராகி குற்றச்சாட்டுகள் மீதான தமது மேல் விளக்கத்தினை 
நேரிடையாக தெரிவித்துள்ளார் . இதன் தொடர்ச்சியாக , கோட்டைமேடு ஊராட்சி மன்றத்தலைவர் மீது ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது 
ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கருத்து அறிவதற்கு கூட்டம் நடத்தி அக்கூட்டம் தொடர்பாக அறிக்கை அளித்திட வாடிப்பட்டி வட்டாட்சியருக்கு 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 83 , 110 மற்றும் 205 உட்பிரிவு 3 - ன்படி கடந்த 01.04.2022 கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது . இதனை தொடர்ந்து , 
வாடிப்பட்டி வட்டாட்சியர் தலைமையில் கடந்த 22.04.2022 அன்று கோட்டை மேடு ஊராட்சி மன்றத்தின் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது . மேற்படி , 
கூட்டத்தில் கோட்டைமேடு ஊராட்சி மன்றத்தலைவர் மீது ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது அவரை பதவி நீக்கம் செய்வது குறித்து ஊராட்சி 
மன்ற வார்டு உறுப்பினர்களின் கருத்து கேட்கப்பட்டது . 


வாடிப்பட்டி வட்டாட்சியர் , ஊராட்சி மன்றத்தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளின் பேரில் பதவி நீக்கம் செய்வது குறித்து ஊராட்சி 
மன்றத்தலைவரின் விளக்கத்தினை வாசித்து கருத்து கேட்டறிந்தார் . கோட்டைமேடு ஊராட்சி வார்டு உறுப்பினர்களின் கருத்து கேட்டறிந்தததில் , 
ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி .ஏ.ஜி.சர்மிளாஜி என்பவர் மீது ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதவி நீக்கம் செய்வதற்கு எதிராக 5 
உறுப்பினர்களும் , ஆதரவாக 4 உறுப்பினர்களும்கருத்து தெரிவித்தனர் . மேற்படி சிறப்பு கூட்டத்தில் விவாதங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை . 
கூட்டம் முடிவுற்ற பின் வாடிப்பட்டி வட்டாட்சியர் கூட்டத்தில் கலந்து கொண்ட வார்டு உறுப்பினர்கள் , வார்டு உறுப்பினர்களின் ஆதரவு , எதிர்ப்பு 
விவரங்களை பதிவு செய்து 22.04.2022 அன்று தேவையான அனைத்து ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியருக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் . 
இந்நிகழ்வில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 சட்டம் 205 பிரிவு 2 முதல் 10 வரையிலான நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டது . 


வட்டாட்சியரின் மேற்படி கூட்ட அறிக்கை அடிப்படையில் கடந்த 09.05.2022 அன்று தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 205 உட்பிரிவு 
1-10 - ன்படி விளக்கம் கோரி காரணம்கோரும் அறிவிப்பு கோட்டை மேடு ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி.ஏ.ஜி.சர்மிளாஜி என்பவருக்கு அனுப்பி 
வைக்கப்பட்டது . இதனை தொடர்ந்து , கோட்டைமேடு ஊராட்சி மன்றத்தலைவர் தமது விளக்கத்தினை கடந்த 12.05.2022 அன்று சமர்ப்பித்துள்ளார் . 


இதனடிப்படையில் கோட்டைமேடு ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி.ஏ.ஜி.சர்மிளாஜி என்பவர் மீது ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் 
மற்றும் விளக்கங்களை பரிசீலித்ததில் ஊராட்சி மன்றத்தலைவர் தமது பதவியை தவறாக பயன்படுத்தி அரசு நிதியை கையாடல் செய்தது உறுதி 
செய்யப்பட்டது . மேலும் , இவர் தனது விளக்கத்தில் குற்றச்சாட்டுகளை மறுக்கவில்லை . வட்டாட்சியர் நடத்திய சிறப்பு கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் 
ஆதரவு கூடுதலாக இருப்பினும் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதிபடுத்தப்பட்டதால் , இவரது முகாந்திரங்கள் நிராகரிக்கப்பட்டது . இவரது 
செயல்பாடுகளால் மிகை செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஊராட்சி நிதியில் முறைகேடுகள் நடைபெற்றது உறுதி செய்யப்படுகிறது . 


கோட்டைமேடு ஊராட்சிமன்றத் தலைவர் மீது பிறப்பிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அதற்கான அன்னாரின் விளக்கங்கள் மற்றும் கூடுதல் 
விளக்கங்கள் , வாடிப்பட்டி வட்டாட்சியரால் நடத்தப்பட்ட சிறப்புக் கூட்டத்தில் ஊராட்சிமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துகள் ஆகியவை 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் உளத்தேர்வின்படி கூர்ந்தாய்வு செய்யப்பட்டதன்படியும் , மாண்பமை 
சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்கிளையின் WP ( MD ) No.11531 / 2022 , நாள் .14.06.2022 உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 ( 11 ) -ன் கீழ் திருமதி . ஏ.ஜி. சர்மிளாஜி என்பவரை கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து 
நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


மதுரை , 

2022 ஜூலை 5 . 


மரு . எஸ் . அனீஷ் சேகர் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் . 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


